GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


o 


* 


- 


" 


. . . 


* 


Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERNS 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+ 


1 


A 


UTH 
ALO 


LONE TRI 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 306 ] | 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 7 , 2011 

Aavani 21 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , புதுக்கோட்டை . 


புதுக்கோட்டை மாவட்டம் , கறம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முள்ளங்குறிச்சி 

ஊராட்சித் தலைவர் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை . 


ந .க . எண் 2095/2009/ 43(ஊரா.)] 


No . VI(2 )/ 445( a- 1)/ 2011 . 


புதுக்கோட்டை மாவட்டம் , கறம்பக்குடி ஊராட்சி ஒன்றியம் , முள்ளங்குறிச்சி ஊராட்சித் தலைவர் 
திரு . எம் . கோவிந்தசாமி என்பவர் ஊராட்சியில் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருப்பதுடன் , ஊராட்சி நிதிக்கு 
பெருமளவு நிதியிழப்பு ஏற்படுத்தி முறைகேடு செய்திருப்பதும் மற்றும் ஊராட்சி நிதியில் பல்வேறு தலைப்புகளின்கீழ் 
விதிமுறைகளை பின்பற்றாமல் செலவினம் மேற்கொண்டு அதன் மூலம் ஊராட்சி நிதிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்திய 
காரணங்களுக்காகவும் , இவர் தொடர்ந்து ஊராட்சி தலைவராகச் செயல்பட்டால் ஊராட்சி நிதிக்கு பெருமளவு நிதியிழப்பு 
ஏற்படுத்துவார் என்பதுடன் தனது ஊராட்சித் தலைவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார் என்பதை கருத்தில் 
கொண்டும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினைப் பயன்படுத்தி முள்ளங்குறிச்சி ஊராட்சித் 
தலைவர் திரு . எம் . கோவிந்தசாமி என்பவரை ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1) - ன்கீழ் இந்த பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


DTP - VI- 2 Ex . ( 306 ) 


[ 1] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


புதுக்கோட்டை மாவட்டம் , அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட விளத்துப்பட்டி 

ஊராட்சித் தலைவர் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை . 


ந .க . எண் 


3267/2009/ 43( ஊ . ரா .)] 


No. VI( 2)/ 445( a - 2)/ 2011 . 


புதுக்கோட்டை மாவட்டம் , அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியம் , விளத்துப்பட்டி ஊராட்சித் தலைவர் 
திருமதி க . கலைச்செல்வி என்பவர் ஊராட்சியில் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருப்பதுடன் , ஊராட்சி 
நிதியில் விதிமுறைகளை பின்பற்றாமல் மிகைச்செலவினம் மேற்கொண்டு அதன் மூலம் ஊராட்சி நிதிக்கு நிதியிழப்பு 
ஏற்படுத்திய காரணங்களுக்காகவும் , இவர் தொடர்ந்து ஊராட்சி தலைவராக செயல்பட்டால் ஊராட்சி நிதிக்கு பெருமளவு 
நிதியிழப்பு ஏற்படுத்துவார் என்பதுடன் தனது ஊராட்சி தலைவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார் என்பதை 
கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் 
மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினைப் பயன்படுத்தி விளத்துப்பட்டி ஊராட்சி 
தலைவர் திருமதி க . கலைச்செல்வி என்பவரை ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1)- ன்கீழ் இந்த பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


புதுக்கோட்டை , 
2011 செப்டம்பர் 6 . 


ப . மகேஸ்வரி , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


